ப ண்ட வ எங்கள்‌ ஆண்டவரே, உமது நாமம்‌ மிய ்‌ 
எவ்வளவு மேன்மைய னது! உமது மகிமையை வ க ட 
மேலாக வைத்தவர்‌. : 

சங்கீதம்‌ 8: 1 


ஆண்டவரே. மகிமையையும்‌ கனத்தையும்‌ வல்ல்மையையும்‌ க I 
அ பறு வதற்கு நீர்‌ தகுதியானவர்‌: நீங்கள்‌ எல்லாவற்றையும்‌ ' - 

a 'படைத்துள்ளீர்கள்‌.. உமது மகிழ்ச்சிக்காகவே _ அவளால்‌ ல்‌ 
்‌ ப்பட. தம 4: ல 


கர்த்தர்‌ சொல்லுகிறது என்னவென்றால்‌, ஞானி தன்‌ ஞானத்தில்‌ 
மேன்மைபாராட்டாதிருப்பாயாக. பலமுள்ளவன்‌ தன்‌ வல்லமையில்‌ 
மேன்மைபாராட்டாதிருப்பானாக. ஐசுவரியவான்‌ தன்‌ ஐசுவரியத்தில்‌ 
மேன்மைபாராட்டாதிருப்பானாக: . நான்‌ பூமியில்‌ கிருபையையும்‌ 
நியாயத்தையும்‌ நீதியையும்‌ நடத்துகிற கர்த்தர்‌: இவைகளில்‌ நான்‌ 
பிரியப்படுகிறேன்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. எரேமியா 9:23-24 
நாட்களின்‌ முடிவில்‌, நான்‌ நேபுகாத்நேச்சார்‌ என்‌ கண்களை 
வானத்தை நோக்கி உயர்த்தினேன்‌. என்‌ புரிதல்‌ என்னிடம்‌ 
திரும்பியது. நான்‌ உன்னதமானவரை ஆதீர்வதித்தேன்‌. என்றென்றும்‌ 
வாழ்கிறவரை நான்‌ புகழ்ந்து பாராட்டினேன்‌ ராஜ்யம்‌ தலைமுறை 
தலைமுறையாக உள்ளது: பூமியின்‌ குடிமக்கள்‌ அனைவரும்‌ 
ஒன்றுமில்லாதவர்கள்‌ என்று அழைக்கப்படுகிறார்கள்‌: அவர்‌ 
பரலோகத்தின்‌ இராணுவத்திலும்‌ பூமியின்‌ குடிமக்களி டையேயும்‌ 
அவருடைய விருப்பத்தின்படி செய்கிறார்‌. மேலும்‌ அவர்‌ கையை 
நிறுத்தவோ அல்லது சொல்லவோ முடியாது. அவன்‌, நீ என்ன 
செய்கிறாய்‌? இப்போது நான்‌ நேபுகாத்நேச்சார்‌ பரலோகத்தின்‌ 
ராஜாவைப்‌ போற்றிப்‌ புகழ்கிறேன்‌. அவரைப்‌ புகழ்கிறேன்‌. 
அவருடைய செயல்கள்‌ அனைத்தும்‌ உண்மையும்‌. அவருடைய 
வழிகள்‌ நியாயமும்‌ உள்ளன: பெருமையுடன்‌ நடப்பவர்களை அவர்‌ 
தாழ்த்த முடியும்‌. டேனியல்‌ 4:34-37 

ஆகையால்‌, கடவுளும்‌ அவரை மிகவும்‌ உயர்த்தி, எல்லாப்‌ 
பெயருக்கும்‌ மேலான ஒரு பெயரை அவருக்குக்‌ கொடுத்தார்‌: 
இயேசுவின்‌ பெயரில்‌ ஒவ்வொரு முழங்கால்களும்‌ வணங்க 
வேண்டும்‌. பரலோகத்தில்‌ உள்ளவை. பூமியில்‌ உள்ளவை. பூமிக்குக்‌ 
கீழே உள்ளவை. மேலும்‌. பிதாவாகிய கடவுளின்‌ மகிமைக்காக 
இயேசு கிறிஸ்து ஆண்டவர்‌ என்பதை ஒவ்வொரு நாவும்‌ 
ஒப்புக்கொள்ள வேண்டும்‌. பிலிப்பியர்‌ 2:9-11 


என்‌ மகிமை உம்மைத்‌ துதித்து மெளனமாயிராதபடிக்கு. என்‌ 
கடவுளாகிய ஆண்டவரே. நான்‌ என்றென்றும்‌ உமக்கு நன்றி 
செலுத்துவேன்‌. சங்கீதம்‌ 30:12 

நான்‌ கர்த்தரை எப்பொழுதும்‌ ஸ்தோத்திரிப்பேன்‌: அவருடைய துதி 
எப்போதும்‌ என்‌ வாயில்‌ இருக்கும்‌. என்‌ ஆத்துமா கர்த்தருக்குள்‌ 
மேன்மைபாராட்டுவார்கள்‌: தாழ்மையுள்ளவர்கள்‌ அதைக்‌ கேட்டு 
மகிழ்வார்கள்‌. என்னுடன்‌ ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள்‌, 
அவருடைய நாமத்தை ஒன்றாக உயர்த்துவோம்‌. நான்‌ கர்த்தரைத்‌ 
தேடினேன்‌. அவர்‌ எனக்குச்‌ செவிகொடுத்து. என்னுடைய எல்லாப்‌ 
பயங்களிலிருந்தும்‌ என்னை விடுவித்தார்‌. சங்கீதம்‌ 34:1-4 
தேசங்களே, தேவனுக்குக்‌ கெம்பீரித்து முழங்குங்கள்‌: அவருடைய 
நாமத்தின்‌ மகிமையைப்‌ பாடுங்கள்‌: அவருடைய துதியை 
மகிமைப்படுத்துங்கள்‌. கடவுளிடம்‌ கூறுங்கள்‌: உங்கள்‌ செயல்களில்‌ 
நீங்கள்‌ எவ்வளவு பயங்கரமானவர்‌! உமது வல்லமையின்‌ 
மகத்துவத்தினால்‌ உனது எதிரிகள்‌ உமக்குக்‌ கீழ்ப்படிவார்கள்‌. 
பூமியனைத்தும்‌ உன்னைப்‌ பணிந்து. உன்னைப்‌ பாடும்‌; உமது 
பெயரைப்‌ பாடுவார்கள்‌. சேலா. சங்கீதம்‌ 66:1-4 

தேவனைப்‌ பாடுங்கள்‌, அவருடைய நாமத்தைத்‌ துதித்துப்‌ பாடுங்கள்‌: 
வானத்தின்மேல்‌ ஏறுகிறவரை அவருடைய நாமத்தினால்‌ 
ஸ்தோத்திரித்து. அவருக்கு முன்பாக மகிழுங்கள்‌. 
தகப்பனில்லாதவர்களுக்குத்‌ தகப்பனும்‌. விதவைகளுக்கு 
நியாயாதிபதியுமான தேவன்‌ அவருடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில்‌ 
இருக்கிறார்‌. சங்கீதம்‌ 68:4-5 

நான்‌ கடவுளின்‌ பெயரை ஒரு பாடலால்‌ துதிப்பேன்‌, நன்றியுடன்‌ 
அவரைப்‌ பெருமைப்படுத்துவேன்‌. சங்கீதம்‌ 69:30 


ஜனங்களின்‌ இனத்தாரே, கர்த்தருக்குக்‌ கொடுங்கள்‌. கர்த்தருக்கு 
மகிமையையும்‌ பலத்தையும்‌ கொடுங்கள்‌. கர்த்தருடைய 
நாமத்திற்குரிய மகிமையை அவருக்குச்‌ செலுத்துங்கள்‌: 
காணிக்கையைக்‌ கொண்டுவந்து. அவருடைய முற்றங்களுக்குள்‌ 
வாருங்கள்‌. புனிதத்தின்‌ அழகில்‌ இறைவனை வணங்குங்கள்‌: பூமியே 
அவருக்கு முன்பாக பயப்படுங்கள்‌. சங்கீதம்‌ 96:7-9 

நீரே என்‌ தேவன்‌, நான்‌ உம்மைத்‌ துதிப்பேன்‌: நீரே என்‌ தேவன்‌, நான்‌ 
உம்மை உயர்த்துவேன்‌. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள்‌; 
ஏனெனில்‌ அவர்‌ நல்லவர்‌: அவருடைய இரக்கம்‌ என்றென்றும்‌ 
நிலைத்திருக்கும்‌. சங்கீதம்‌ 118:28-29 

உமது பரிசுத்த ஆலயத்தை நோக்கிப்‌ பணிந்து. உமது 
கிருபைக்காகவும்‌ உமது சத்தியத்திற்காகவும்‌ உமது நாமத்தைத்‌ 
துதிப்பேன்‌: சங்கீதம்‌ 138:2 

ராஜாவே, என்‌ தேவனே, நான்‌ உன்னைப்‌ போற்றுவேன்‌: உமது 
பெயரை என்றென்றைக்கும்‌ ஆசீர்வதிப்பேன்‌. ஒவ்வொரு நாளும்‌ 
நான்‌ உன்னை ஆசீர்வதிப்பேன்‌; உமது நாமத்தை என்றென்றும்‌ 
துதிப்பேன்‌. இறைவன்‌ பெரியவர்‌. பெரிதும்‌ போற்றப்பட 
வேண்டியவர்‌; மேலும்‌ அவருடைய மகத்துவம்‌ தேட முடியாதது. 
ஈங்கீதம்‌ 145:1-3 

கர்த்தரைத்‌ துதியுங்கள்‌. என்‌ ஆத்துமாவே, கர்த்தரைத்‌ துதியுங்கள்‌. 
நான்‌ உயிரோடிருக்கும்போது கர்த்தரைத்‌ துதிப்பேன்‌: நான்‌ 
இருக்கும்போதே என்‌ தேவனைப்‌ புகழ்ந்து பாடுவேன்‌. சங்கீதம்‌ 
146:1-2 

சுவாசமுள்ள யாவும்‌ கர்த்தரைத்‌ துதிக்கட்டும்‌. கர்த்தரைத்‌ துதியுங்கள்‌. 
சங்கீதம்‌ 150:6 


